


ஆத்மார்த்த அந்தரங்க வழ்‌ 





இயற்றியவர்‌ :- 


Dr. K.M.P. முகம்மது காசிம்‌, 2... 
(தாளையான்‌ ஆத்மார்த்த அந்தரங்கக்‌ 
கூட்டத்தவரும்‌, சாந்தி நிலையத்தின்‌ 

ஸ்தாபகரும்‌ தலைவரும்‌.) 


(5௮ 
ட. ஆட்‌ ர 
ட 


——— ட 





ஆத்மார்த்த அந்தரங்க வழி 


இயற்றியவர்‌ :- 


Dr. 16. 14. 1. முகம்மது காசிம்‌, 2॥.]., 


(தாளையான்‌ ஆத்மார்த்த அந்தரங்கக்‌ 
கூட்டத்தவரும்‌, சாந்தி நிலையத்தின்‌ 
ஸ்தாபகரும்‌ குலைவரும்‌,) 


xA 
ல்‌ 


முதற்பதுப்பு-- 1971 


2000 பிர திகள்‌ 











ITE] 


ந்‌ i aa NN, NN 
yn a, பிரிபூர்டி எரியபூரரிய ரி ப பட ரப பூரி ப பரிபபிரிபூ பி படிப்பு்‌ பட்ப்ப 


3 


TTT 


அவவ எண ப ஆடி பனு ரஷ, க்ஷி. ஷம அஷ்ட ரஷிய ஷய. டைட்‌ யப்பட்ட எனைய அஷல அடுடமஸ்‌. 


If 
1 
ம்‌: 
ip 
| 
18 
பு 
14 

i 
1இ 
ப்‌. 


ப்ப" TTT TTT பரரி ப பரி ப்ப பரி ப்படி பரி TTT TT 


பா பயா மாயா 





NN OO, ப ரரி 1 பர பப்டி எடி மாய ரி!!! ய்ய அ 


பிரஸ்மஸ்ரீ செய்கு நெய்னா! முஹம்மது 
(தாளையான்‌ ஆண்டவர்கள்‌) 
1 


1 ii ti (1 [1] . ல்‌ ம்‌ 
= 111 ௮9 MAE sea a ரி யளியரி og Po பயரிரியா 


"13 
1 
ட 























- 








ஆத்மார்த்த அந்தரங்க வழி 





முகவுரை 
மனம்‌ போல வாழ்வு என்னும்‌ பழமொழிக்‌ கேற்ப, 
சுத்த மனத்தால்‌ துரயவாமழ்வும்‌ அசுத்த மனத்தால்‌ மலின 
வாழ்வும்‌ உண்டாகின்றன. மனம்‌, மனம்‌, என்று பல 
தடவை நாம்‌ கூறுகிறோம்‌. ஆனால்‌ அதைப்பற்றி ஆராய்ச்சி 
செய்து உண்மையை அறிபவார்கள்‌ சிலரே. மனத்தின்‌ உண்மை 
ரூபத்தை ஆராய்ந்தறிந்த விடத்து அறிவுந்‌ கெளிவும்‌ 
ஏற்பட வழிபிறக்றெது. 
மனம்‌, நினைவு, எண்ணம்‌ ஆகிய சொற்களின்‌ அர்த்தம்‌ 
பொதுவாக ஒன்றே. மனிதனின்‌ மனஞ்‌ சஞ்சலம்‌ நிறைந்த, 
பரபரப்பை ஊட்டும்‌ புலன்நுகர்ச்சிகளுடன்‌ கூடி வெளியிற்சஞ்‌ 
சரிக்கிறது. ஐம்புல இச்சைகளை நாடியோடிக்‌ கலங்கிக்திரியும்‌ 
மனம்‌ அமைதியின்றி வாழ்கிறது. சாந்திநிலை ஏற்படுவது 
மிகவும்‌ அரிது. வாழ்க்கையில்‌ மேலும்‌ மேலும்‌ பிரச்சனைகளைக்‌ 
கிளப்பிச்‌ சாந்தத்தைக்‌ குலேப்பது மலினமடைந்த மனமே. 
அசுக்‌ தமனமே வாழ்வின்‌ துன்பத்துக்கு மூலகாரணம்‌. எந்‌ 
தப்‌ பிரச்சனைகளையும்‌ மனவசைவின்‌ வேகத்தினால்‌ தீர்த்து 
விடமுடியாது. தீர்த்து விடமுடியுமென்று நம்புவது வெறுங்‌ 
கனவே, பிரச்சனைகளை க்‌ தீர்ப்பதற்கு முதலில்‌ மனம்‌ சாந்த 





2 


த இருக்க வேண்டும்‌. சாந்த முள்ள மனதிற்கு மகத்தான ழி 
த்‌ ல்‌ சாந்த ப்பத்‌ புத்தியும்‌ செய்யவேண்டியகைச்‌ 

படவ ப்‌ வேண்டியதைத்‌ தவிர்த்து வருமாகில்‌ நல்‌ 
வாமவிம்கு வழியுண்டு. சாந்தமில்லாத மனம்‌ சதா சுழன்று 
வடு பிரபஞ்ச வாழ்விற்சிக்கித்‌ துன்பம்‌ நிறைந்த காட்‌ 
டைத்‌ தனக்கு இல்லிடமாகச்‌ செய்கிறது. இத்துன்பக்காட்டை 
அழிப்பதற்கு ஞானாக்கினி ஓன்றினாற்றான்‌ முடியும்‌. 
CALE விசாரணையால்‌ உண்டாகிறது.மெய்ஞ்ஞானம்‌ ட்‌ 
அன்பையும்‌ அறனையும்‌ பேணிக்காத்துச்‌ சாந்தி நிலைக்கு வழி 
காட்டுகிறது. 


மனிதன்‌ மற்றவர்களுடன்‌ சேர்ந்து வாழவேண்டியிருக்‌ 
திறது. மானம்‌ அடிக்கடி சிதறுவதால்‌, இயவுணர்ச்சி வசப்‌ 
பட்டு மனிதன்‌ மற்றவர்களுடன்‌ சாந்த மாகவுஞ்‌ சந்தோஷ 
மாகவும்‌ வாழ்க்கையை நடாத்தத்தவறுறொன்‌. பொதுவாக 
யாரையும்‌ திடீரென வெறுத்தலும்‌ விரும்புதலு மாகிய 
செயல்கள்‌ இடம்‌ பெறுகின்றன. இன்பங்கண்டதும்‌ உல்‌ 
லாச புரியின்‌ உச்சியில்‌ இறுமாந்து மனிதன்‌ வாழ்கிறான்‌ . ஸ்‌ 
அடுத்த கணம்‌ துன்பம்‌ வந்ததும்‌ வாழ்க்கையைத்துயர்‌ 
நிறைந்த பாலைவனமென்று எண்ணுகிறான்‌. இவ்விரு மனோ ்‌ 
நிலையும்‌ மாற வேண்டும்‌, மணிதவாழ்வு ஆன்ம விடு கலைக்கு 
ஓர்‌ ஓப்பற்ற சந்‌ தர்ப்பமென்று பேர றிஞர்கள்‌ கருதுகிறார்கள்‌. 


இது உண்மையான தீர்ப்பு. 


வேட... எ பி ரர ர டால்‌. இ 





2 


மனிதனின்‌ பகுத்தறிவிற்கு அப்பாற்பட்ட சல நிகழ்ச்‌ 
சிகள்‌ ஏற்படும்‌ போதும்‌, வாழ்வில்‌ உண்டாகும்‌ இன்னல்‌ 
களைச்‌ சமாளிப்பதற்குத்‌ திறமையை இழக்கும்‌ போதும்‌, 
பெரும்‌ மாற்றங்கள்‌ உண்டாகின்றன. துக்கத்தினாற்‌ பீடிக்கப்‌ 
பட்ட இம்மானிட வாழ்வின்‌ பயன்யாது? நாம்‌ ஏன்‌ பிறந்‌ 
தோம்‌, மரணத்துக்குப்‌ பின்‌ எங்கு செல்வோம்‌, எப்படி 
யிருப்போம்‌, என்ற பலவித கேள்விகள்‌ மனதில்‌ உதிக்கின்றன. 
இவையெல்லாம்‌ மனிகனின்‌ ஆன்ம விடுதலைக்கு உதவி 
புரிகின்றன. 


என்னுடைய நிலையை இங்கு எடுத்துக்‌ கூறுவது மிகை 
யாகாது. இளமையில்‌ என்‌ தாய்‌ தந்தையரை அடியேன்‌ 
இழந்து துன்பத்தினால்‌ நொந்து, வாழ்வு என்பதின்‌ மர்மம்‌ 
யாதென அறிய ஆவலுற்றேன்‌. இறத்தல்‌ பிறத்தல்‌ ஆகிய 
வைகளின்‌ இரகசியத்தை அறிய வேண்டும்‌ என்ற ஆர்வம்‌ வர 
வர உள்ளத்தில்‌ வேர்விட்டு வளர்ந்து கொண்டேயிருந்தது. 
உலக வாழ்வு அறித்தியமானது, கசப்பானது, மயக்கம்‌ 
நிறைந்தது என்ற அரிய உண்மைகளையெல்லாம்‌ என்‌ இளம்‌ 
பிராயத்தில்‌ அநுபவரீதியில்‌ அறிந்து உணரலானேன்‌. மேலும்‌ 
வாழ்வில்‌ இன்பதுன்பத்‌ தாக்குதல்களுக்கு ஆளா, தத்துவ 
ஆராய்ச்சி மூலந்தான்‌ வாழ்வில்‌ ஏற்படும்‌ எல்லாவிகச்‌ சிக்கல்‌ 
களையுந்‌ தீர்க்கமுடியுமென்ற நோக்கத்தோடு 


நான்‌ பல ஞான 
சம்பந்தமான நூல்களைப்‌ படித்துச்‌ 


சிந்திக்கலானேன்‌. 





4 


ம்‌ கட்த டன்‌ தத்துவக்‌ கண்ணோட்டத்திற்‌ 

ட்டு 1 ணடிருக்குங்‌ காலத்தில்‌, என்‌ பிறவியின்‌ 
இன்னல்‌ தீர்க்கத்‌ தண்ணருள்‌ வடிவங்கொண்ட சற்குரு 
நாதனைத்‌ தரிசிக்கும்‌ பாக்கியம்‌ யெற்றேன்‌. 


அத்வைத ஞானத்திற்குப்‌ பீடமானவரும்‌, தவசிரேஷ்டர்‌ 
களுக்கு அருள்‌ நோக்கை அருளியவருமாகிய சற்குரு தாளையான்‌ 
ஆண்டவர்களை என்‌ இளம்‌ பிராயத்திலிருந்து தரிசித்து வர 
லானேன்‌. அத்தருணம்‌ அவர்களுடைய மகிமையை எளியேன்‌ 
அறிந்திலேன்‌. இங்ஙனம்‌ தரிசித்து வருங்காலத்தில்‌, மெல்ல 
மெல்ல அவர்களின்‌ தன்னலமற்ற தூய அன்பும்‌ பகுத்தறி 
வுக்குப்‌ பொருத்தமான மெய்ஞ்ஞான மொழிகளும்‌ என்னைக்‌ 
காந்தம்பேோற்‌ கவர்ந்தன. ஞான நூல்களைப்‌ படித்தலும்‌, 
சந்தர்ப்பங்கிடைக்கும்‌ பொமுதெதல்லாம்‌ தாளையான்‌ பாவா 
அவர்களைத்‌ தரிசித்தலும்‌ என்‌ வாழ்வில்‌ முக்கிய நிகழ்ச்சியாக 
இருந்தது. இப்படியாய்‌ நடந்து வருங்காலத்தில்‌ ஒரு நாள்‌ 
என்னைப்‌ புன்முறுவலுடன்‌ நோக்கிப்‌ பின்வருங்‌ கவியை 
யெழுதி யெனக்குக்‌ கொடுத்தார்கள்‌. 


நினைவை விடுமின்‌ நிர்மல மாகுமின்‌ 


கனவைத்‌ தொலைமின்‌ கடைவெளி புகுமின்‌ 
(எசமானும்‌ அடிமையுமற்ற அறிஞன்‌ ) 


a 


இதுதானா நீ படிக்கும்‌ ஞானநூலின்‌ சாராம்௪ மென்று 
வினாவினார்கள்‌. அவ்வண்ணமே அமைந்திருக்கிறதென்று பணி 
வுடன்‌ விடை பகர்ந்தேன்‌. நினைவு உதயலயமாகிற இடத்‌ 
தைச்‌ சந்தேகமற அறிந்து அதில்‌ தரிபட்டு வாழ்வதே மெய்ஞ்‌ 
ஞான வாழ்வின்‌ முதற்படி யெனப்‌ பின்பு ஆண்டவர்களின்‌ 
கருணையால்‌ அறியலானேன்‌. எசமானும்‌ அடிமையுந்‌ தோன்று 
மிடம்‌ துவிதநிலையென்றும்‌, அத்வைத நிலையிற்‌ கேட்டல்‌ 
கொடுத்தல்‌ ஆகிய தொழில்கள்‌ இல்லையெனப்‌ பிற்காலத்தில்‌ 
அ றியலானேன்‌. 


சற்குரு தாளையான்‌ ஆண்டவர்களுடன்‌ நெருங்கிப்‌ பழகும்‌ 
வாய்ப்புக்ட்டியதினால்‌ தியானத்தில்‌ விருப்புற்றுப்‌ பழக 
லானேன்‌. மேலும்‌ அவர்களது உறுதியான மொழிகளாலும்‌, 
உபதேசத்தனாலும்‌ எனக்கு நாளுக்கு நாள்‌ மனச்சாந்தியும்‌, 
சாதனையில்‌ தீவிரமாக முன்னேற வேண்டு மென்ற உறுதிப்‌ 
பாடும்‌ உண்டாயின. ஆத்மார்த்த அந்தரங்க வழியின்‌ முக்கிய 
இரகசியத்தை விளங்கும்‌ ஆற்றலும்‌ ஏற்பட்டது. அவர்களின்‌ 
புனிதத்‌ தொடர்பால்‌ என்வாழ்வு நான வாழ்வாக 
மாறியது. தெய்வீகப்‌ பண்பையும்‌, அத்வைத நிலையையும்‌ 
அடைய வேண்டுமென்ற தாகந்‌ தானாக உண்டாயிற்று. மனித 
வர்க்கம்‌ ஞான நெறியில்‌ முன்னேறி விளங்க வேண்டு 
மென்ற சிந்தனையும்‌ உண்டாயிற்று. ஆத்மஞானத்தைச்‌ சாதி 
மத பேதம்‌ பாராது பரிபக்குவம்‌ உடையவர்களிடம்‌ பரப்ப 
காங்‌ இ சீரிய கொள்கையுடன்‌ வியாங்கொடையில்‌ 
சாந்த்‌ நலயம்‌ என்ற பெயருடன்‌ ஓர்‌ ஸ்கா . 
பித்திருக்கிறேன்‌. இதை ஒரு அ்யும்‌ rg 
ஆற்றிவருகிறேன்‌. 








6 


சற்குரு தாளையான்‌ பாவா அவர்களின்‌ மகிமையைச்‌ ௫ 
சுட்டறிவின்‌ துணைகொண்டு அளவிட முடியாது. சுட்டற்ற 
மோனத்தைச்‌ சுட்டி உணரவல்லார்யார்‌? தன்மயமாய்‌ 
விளங்கும்‌ பரிபூரண நிலையை எய்திய மோனவள்ளல்‌ தாளை 
யான்‌ பாவா அவர்கள்‌ பரிபக்குவமடைந்த சீடர்களுக்கு ல 
தமது பரிச தீட்சையால்‌ மோனநிலையை உணர்த்தினார்கள்‌. 
சதா சகஜசமாதியிலிருந்து கொண்டு எல்லா நற்பணிகளையும்‌ 
இயற்றிவந்தார்கள்‌. அவர்களின்‌ ஞானவாழ்வு அவர்களை த்‌ 
தரிசித்த பக்தர்களுக்கும்‌ மற்றவர்களுக்கும்‌ பெரும்பயனை 
நல்கியது. அவர்களுடைய வாழ்வு தவசிரேஷ்டர்களுக்கு ஓர்‌ i 
முன்மாதிரியாய்‌ அமைந்திருந்தது. பன்னிரு வருடகாலம்‌ 
முத்துப்‌ பேட்டையில்‌ யாரையும்‌ எதிர்பாராது, வ 
ஞான தவமியற்றி அரு ம்பேறு பெற்றவர்களென அன்னாரின்‌ 
சரிதம்‌ எடுத்துக்‌ கூறுகிறது. அவர்களுடைய புனிதத்‌ 
தொடர்பால்‌ யோகிகள்‌ ஞானநிலை எத்தகைய தன உணர்த்‌ 
தனர்‌. இறைநேசர்கள்‌ பக்திப்பரவசத்தால்‌ இன்பநிலை க 
தினர்‌. உலக வாழ்வில்‌ துயருற்றோர்‌ துயர்நீங்கி மறுமலர்ச்சி 
அடைந்தனர்‌. ஞானவழியில்‌ வரும்‌ பெருந்‌ அடை அண அ 
னரின்‌ கருணையாலும்‌ திருநோக்காலும்‌ எளிதில்‌ தாண்டி மகிழ்ந்‌ 
தனர்‌ பலர்‌. வேறுயாரிடமுங்‌ காணமுடியாத ஒருவித தல்‌ a 
வீகப்‌ பிரகாசம்‌ அவர்களிடம்‌ ஜொலித்துக்‌ ் த்வா, 
யிருந்தது. ஞானானுபூதியின்‌ அந்தரங்க A வதும்‌ வெகு 
தெளிவாக விளக்குவது அவர்களது தெய்வீக திருவிளையாட 


ணை சே ரர. aig ட்ட தி 


ர்‌, 


லாக அமைந்திருந்தது. அவர்களிடம்‌ தஞ்சம்புகுத்த அன்பார்‌ 
களுக்குச்‌ சாதிமத பேதம்‌ பாராட்டாது உபதேசஞ்‌ செய்‌ 
தார்கள்‌. தாளையான்‌ ஆண்டவர்களின்‌ உடல்‌ அருட்சோ 
தியின்‌ வடிவாக, அமைதியின்‌ இருப்பிடமாக, தெய்வீகக்‌ 
கவர்ச்சியின்‌ காந்த நிலையமாக விளங்கியது. ஷெய்கு நெய்னா 
முகம்மது தாளையான்‌ பாவா அவர்களின்‌ தோற்றம்‌ 1955-ம்‌ 
வருடம்‌ ஆகஸ்ட்‌ மாதம்‌ மூன்றாந்‌ தேதி இப்புவியினின்று 
மறைந்தது. அன்னார்களது தர்ஹா என்ற சமாதிபீடம்‌ 
கந்தவளை எஸ்டேட்‌, ரத்மலானை விமான நிலையத்திற்‌ கருகா 
மையில்‌ அமைந்துள்ளது. சாந்தியின்‌ பொருட்டு அன்பர்கள்‌ 
தினமும்‌ அப்புனிக பீடத்கைத்‌ தரிசித்து வருகிறார்கள்‌. அவர்‌ 
களது திருக்கருணை யாவர்க்கும்‌ உண்டாகுக! 


தாளையான்‌ பாவா ஆண்டவர்களின்‌ மறைவிற்குப்‌ பின்‌ 
அன்னாரின்‌ பிரதான சீடர்களான அல்ஹாஜ்‌ அப்துல்‌ கரீம்‌ 
சாஹிபு பாவா அவர்களுடனும்‌, இந்நூலுக்கு மிக அன்புடன்‌ 
சிறப்புரை வழங்கிய உயர்திரு ச அருணாசலம்‌ அவர்களுடனும்‌ 
நெருங்கிப்‌ பழகலானேன்‌. குருநா தனின்‌ திருக்கருணைக்கு முற்‌ 
றிலும்‌ ஆளாகிய இச்சாதுக்களை நான்‌ சந்திக்கும்‌ போதெதல்‌ 
லாம்‌ நுணுக்கமான ஆத்மார்த்த அந்தரங்க விஷயங்களைப்‌ 
பற்றி வெகு கெளிவாக ஆராய்வது வழக்கம்‌. இவ்விதம்‌ அவர்‌ 
களுடன்‌ பல தடவைகளில்‌ நடாத்திய ஞான சம்பந்தமான 
உரையாடல்களில்‌ நிகழ்ந்த கருத்துக்களை ஆகாரமாக வைத்து 


8 


ப இந்நூலை எழுதலானேன்‌, மேலும்‌, இந்நூல்‌ இயற்று 
தற்கு உதவியாக இருந்து உற்சாகங்‌ காட்டி ஒத்துழைப்பு 
நல்கிய இவர்கள்‌ இருவருக்கும்‌ எனது மனமார்ந்த த 
பணிவுடன்‌ . தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


ஞான சாதனையில்‌ ஈடுபடும்‌ ஆத்மீக சாதகர்கள்‌ சிறந்த 
முறையில்‌ பயனடைவார்கள்‌ என்ற நன்னோக்கத்தோடு இந்‌ 
நூலை அடியேனின்‌ சற்குரு தாளையான்‌ பாவா ஆண்டவர்களது 
திருவடிகளில்‌ பக்தியுடன்‌ சமர்ப்பிக்ன் றேன்‌. 


Dr. K. M. P. முகம்மது காசிம்‌, Ph. D., 


Perfect Peace Lodge, 
P. 0. Box 11. 
Veyangoda: (Ceylon.) 
24-1-1971. 


9 
- சிறப்புரை 


மனிதவர்க்கத்தை ஈடேற்றும்‌ பொருட்டுக்‌ காலத்துக்குக்‌ 

4 காலம்‌ ஞானானுபூதி பெற்ற மகான்கள்‌ உலகத்தில்‌ தோன்றிச்‌ 

சன்மார்க்க நெறிகளை வகுத்து மேலும்‌ அந்நெறிகளிலிருந்து 

க வழுவாது வாழும்‌ முறைகளை உபகேசிக்கிறார்கள்‌. அந்நெறி 

கள்‌ பலவித மெனினும்‌, பகிரங்கம்‌, அந்தரங்கம்‌ என்னும்‌ 

இருபகுப்புக்குள்‌ அடங்கும்‌, ஒவ்வொரு மதமும்‌ பகிரங்‌ 

ச கத்தையும்‌ அந்தரங்கத்தையும்‌ பிரஸ்காபிக்கின்றது. பகிரங்‌ 

கம்‌ வெளிப்படையானது. அந்தரங்கம்‌ இரகசியமானது. 
எம்மதத்துக்கும்‌ ஞானநெறியே அந்தரங்கமாகும்‌. 


மனிதன்‌ சடப்பொருள்களின்‌ இரகசியத்தை அறிவ 
குற்குச்‌ சதாமுயன்று கொண்டிருக்கிறான்‌. சடப்பொருள்‌ 
களின்‌ இரகசியக்தையுஞ்‌ செயல்களையும்‌ அறிவது மெய்ஞ்‌ 
நானமாகாது. அது பாசஞானத்தைச்‌ சேர்ந்தது. சுட்டறி 
வால்‌ உண்டாவது. பந்தம்‌ நிவிர்த்தியாகாது. சடப்‌ 
பொருள்களை அறிவது மனிதனின்‌ உணர்வு. சடப்‌ பொருள்கள்‌ 
மனிதனையோ அல்லது அவனின்‌ உணர்வையே அறியா. 
இதற்ணெங்க, கைவல்லிய நவநீதமென்னும்‌ ஞானநூரலிற்‌ 
ப பின்வருமாறு கூறப்பட்டி ருக்கிறது. 


அறிபடு பொருணி யல்லை 
அறிபடாப்‌ பொருணீ யல்லை 

அறிபொரு ளாகு முன்னை 
அனுபவித்‌ தறிவாய்‌ நீயே 


ததத தத்த ரர டர ரர 


10 
குறிப்பு :- 


உன்னால்‌ அறியப்படும்‌ பொருள்‌ நீயல்லை. நீ உன்னால்‌ 
அறியப்படாத பொருளாமெனின்‌ சூனியமாம்‌. சூனியஞ்‌ 
சடமாதலின்‌ நீயல்லை. இவ்விரண்டையும்‌ (அறியப்படும்‌ 
பொருளையுஞ்‌ சூனியத்தையும்‌) அறிவது மெய்யுணர்வா தலின்‌ 
அதுவே நீயாம்‌. அங்ஙனமாகிய உன்னை நீயே அனுபவித்‌ ட்‌ 
குறிதி, நீ சொல்லளவாகவும்‌, நினைவளவாகவும்‌ போகாதே 
யென்பார்‌, அனுபவித்தறிவாய்‌ நீயே யெனவுங்கூறினார்‌. 


அந்தரங்கமென்பது இரகசியமென்று முன்பு கூறினோம்‌. 
எல்லாவித இரகசியங்களிலும்‌ பார்க்க மேலான இரகசியம்‌ 
மனிதனின்‌ உள்ளுணர்வே. எல்லா இரகசியங்களையும்‌ அறி ஈ 
வது இவ்வுணர்வே. தன்னைத்தான்‌ உணர்வதுவும்‌ இவ்வு 
ணர்வே. இவ்வுணர்வு தன்னைத்தான்‌ உணர்ந்த விடத்து, 
தேகாதி தத்துவங்களுக்கு வேறாகிச்‌ சாட்சியாய்‌ சுயப்பிர 
காசமாய்‌ நிரந்தரமாய்‌ விளங்குகின்றது. ஞானசற்குருவின்‌ 
கருணையாலும்‌ உபதேசத்தாலும்‌ இவ்வான்‌ம ஞானத்தை 
ஐயந்திரிபற அனுபவத்தில்‌ அறிந்து அதன்‌ பின்பு சாட்சி 
சாட்சியம்‌ ஆகிய இரண்டும்‌ நமுவிவிளங்கும்‌ ஏகபரிபூரண 
நிலையெனப்படுவது யாதோ அதில்‌ தரிபட்டு. வாழ்தலே எ 
ஆத்மார்த்த அந்தரங்க வழியின்‌ முக்கிய நோக்கமாகும்‌. 


₹ ஆத்மார்த்த அந்தரங்க வழி” யென்ற இந்‌.த ற 
ஞானநூல்‌ மேற்கூறிய விஷயங்களை இலகுவாக விளங்கக்‌ 
கூடிய வகையில்‌ விபரமாக எடுத்துக்க றுகின்றது. இதை 
அறிஞர்‌ K. M. P. முகம்மது காசிம்‌ அவர்கள்‌ இயற்றி 


1 தி 


11 


எனது பார்வைக்கு அனுப்பிவைத்தார்கள்‌. இதற்காக அவர்‌ 
களுக்கு எனது உள்ளங்கனிந்த நன்றி. %. 14. P. முகம்மது 
காசிம்‌ அவர்கள்‌ தாளையான்‌ ஆத்மார்த்த அந்தரங்கக்‌ 
கூட்டத்தைச்‌ சார்ந்தவரும்‌ வியாங்கொடையில்‌ அமைந்த 
சாந்தி நிலையத்தின்‌ ஸ்தாபகரும்‌ தலைவரும்‌ ஆவர்‌, 


இவர்கள்‌ இளம்‌ பிராயத்திலிருந்தே ஞான சற்குரு 
தாளையான்‌ சுவாமிகளைத்‌ தரிசனஞ்‌ செய்து வந்தார்கள்‌. 
நாளடைவில்‌ அவர்களுடைய திருக்கருணைக்கு ஆளாகினார்கள்‌. 
ஞானநெறியில்‌ முன்னேறுவதே இவர்களது வாழ்வின்‌ 
இலட்சியமென ஒழுகிவருநறோர்கள்‌.  சற்குருநாதனின்‌ மறை 
வுக்குப்‌ பின்பு சாதி. மதபேதம்‌ பாராது ஞான நெறியைப்‌ 
பரப்புவது தனது சிறந்த கைங்கரியமெனக்‌ கொண்டுள்‌ 
ளார்கள்‌. 


இவர்களால்‌ இயற்றப்பட்ட இந்நூல்‌ கடவுளை அடைய 
வேண்டுமென்னும்‌ ஆன்மதாகங்‌ கொண்டவர்களுக்குப்‌ பேரு 
தவியாக விளங்குமென்று திடமாக நம்புகிறேன்‌. அன்பர்கள்‌ 
இந்நூலை அமைதியுடன்‌ வாசித்துச்‌ . சந்தித்துத்‌ தெளிந்து 
பரமப்‌ பிரயோசனத்தை அடைவார்களாக! 


இங்ஙனம்‌ 

178, டாம்‌ வீதி, சி. அருணாசலம்‌ 

ச (தாளையான்‌ ஆத்மார்த்த அந்தரங்கக்‌ 
—1-—1971 


கூட்டத்தவர்‌.) 


a 


2 


பின்வருங்‌ கவிகள்‌ அருள்நிட்டையைப்‌ 


பற்றி விளக்குகின்றன. 





நினைவொன்று நினையாமல்‌ நிற்கின்‌ அகமென்பார்‌ 
நிற்குமிட மேயருளாம்‌ நிட்டையரு ளொட்டுந்‌ 
தனையென்று மறந்திருப்ப அருள்வடிவா னதுமேல்‌ 
குட்டியெழுந்‌ திருக்குமின்பந்‌ தன்மயமே யதுவாம்‌ 
பினையொன்று மிலையந்த இன்பமெனும்‌ நிலையம்‌ 
பெற்றாரே பிறவாமை பெற்றார்மற்‌ றுந்தான்‌ ட்‌ 
மனையென்றும்‌ மகவென்றுஞ்‌ சுற்றமென்றும்‌ அசுத்த 
வாதனையாம்‌ ஆசையொழி மன்னொருசொற்‌ கொண்டே. 


(தாயுமா னசுவாமிகள்‌ பாடல்‌) 


மோன மொழியறிந்து மோனநிலை யுற்றார்க்கு i 


மோனமன்றி உண்டோ மொழி 


(தனிப்பாடல்‌) ட 








்‌ ஆத 





சற்குரு வணக்கம்‌. 
அழியா வவித்தை யழிந்தொழிய ஞான 
விழியா லெரிக்கும்‌ விமலன்‌ -— மொழியதனை 
நெஞ்சே நினைந்துருக நீங்காக்‌ குருபரன்றன்‌ 
கஞ்சமலர்த்‌ தாளே கதி. 


மனிதனின்‌ மனோசக்தியும்‌ புத்திசா துரி 

யமும்‌ மிகவும்‌ மகத்தானவை, இவைகளைப்‌ பயன்‌ 

படுத்தி மனிதன்‌ விஞ்ஞான வுலகில்‌ அதிசயிக்‌ 
கத்தக்க விதத்தில்‌ முன்னேற்ற மடைந்து கொண்டி 

| ருக்கிறான்‌. விஞ்ஞானத்‌ துறையில்‌ முன்னேற்ற 
ல்‌ மடைந்தாலும்‌, மனவமைதயின்‌ றி, ஆன்ம நாட்ட 
மின்றி, மனிதன்‌ துன்பத்‌ திலேயே வாழ்கிறான்‌. 
மனச்சாந்தியும்‌ ஆன்ம ஞானமும்‌ இல்லாவிடத்து 
விஞ்ஞானம்‌ பேராசைக்குந் துக்கத்துக்குமே வழி 


ட லை பனு! 4 காடு ௩! பேவ. முனி ட படப”ஆ. ப... | 


14 


வகுக்கின்றது. துக்கம்‌ நீங்கி மனச்சாந்தி பெறுவ 
தற்கு ஆத்மார்த்த அந்தரங்க வழியை மனிதன்‌ 
அறிந்து ஞானானுபூதியை யடைகல்‌ வேண்டும்‌. 
இதுவே தீர்ந்தவமி. 


ஆத்மா என்பது யாது? 
யதார்த்தமான உள்ளுணர்வு ஆத்மா 

வென்றும்‌, மெய்ஞ்ஞான மென்றுங்கூறுவர்‌. ஞான 
மென்றாலும்‌, அறிவென்றாலும்‌, போத மென்‌ 
றாலும்‌ அர்த்தம்‌ ஒன்றே. மனோசக்தியாலும்‌ புத்தி 
சாதுரியத்தாலும்‌ நாம்‌ உள்ளுணர்வாயெ ஆகு 
மாவை அறிய முடியாது. நல்லொழுக்கமும்‌ ஞான 
சற்குருவின்‌ கிருபையும்‌ ஆன்மாவை அறிதற்கு 
இன்‌ றியமையா தன. பின்வருங்கவி இவ்விஷயங்களை 
தெளிவாக எடுத்துக்‌ கூறுகிறது. 

நேரிசை வெண்பா 
லாழுக்க மில்லாது நானதூ லோதியும்‌ 
நல்லபய னில்லை நயத்‌துகேள்‌--நல்லொழுக்கம்‌ 
ஞானமுற நற்சங்கஞ்‌ சேர்த்து விசாரத்தை 
ஊனமற வூட்டு முவந்து. 


நல்‌ 


(தனிப்பாடல்‌) 


ட அ ர..ஆ. ர ஆஇஆஇ.ஆஆஇஇஆஜஆஜஆஜஆ௯ஷ௯ஷ௯ஷஞஷ௯ஞஆ௯ஆஞூு ௧ திர்‌. 


15 


குறிப்பு:- 
நல்லபயன்‌ -- நல்லபிரயோசனம்‌. நயந்துகேள்‌ -- விரும்பிக்‌ 
கேள்‌. நற்சங்கம்‌--சாதுசங்கம்‌. விசாரம்‌--ஆன்ம விசாரணை. 


ஊனமற--குற்றம்‌ நீங்க 


தயவொழுக்கத்தை விடுதலும்‌ நல்லொழுக்‌ 
கத்கைப்‌ பேணிவாழ்தலும்‌ ஆத்மார்த்த சாகு 
னைக்கு முதற்படியாகும்‌. நல்லொழுக்கம்‌ ஸ்திரமா 
வதற்கு நற்குண நற்செய்கையுடைய சாதுக்களின்‌ 
சகவாசம்‌ வேண்டும்‌. 


நல்லொழுக்கஞ்‌ சித்தசுத்தியை உண்டாக்குகிறது. 
அழுக்குப்‌ படிந்த கண்ணாடியிற்‌ பிரதிபிம்பம்‌ 
தெளிவாகத்‌ தோன்றாத வாறுபோலச்‌ சித்தசுத்தி 
இல்லாவிடத்து ஞானம்‌ சுயமாகப்‌ பிரகாசிக்கா து 


ஞரானகுருவின்‌ கருணையா லுஞ்‌ சகவாசத்தாலுஞ்‌ 
1 .தகனுக்கு அஞ்ஞானம்‌, சந்தேகம்‌, விபரீதம்‌ 
முதலியன நீங்குகின்றன. அஞ்ஞான மென்பது 
தனதுண்மையான ஞான சொரூபத்தை அறியாத்‌ 
தன்மை. சந்தேகமென்பது சற்குருவின்‌ உபதேச 
மொழியை நம்பாமற்‌ கலங்கிய மனத்தின்‌ தன்மை. 











16 


விபரீதம்‌ என்பது ஒன்றை வேறொன்றாகப்‌ பார்க்கும்‌ 
சித்தவிருத்‌தி. இது நிலையில்லா த உலகையுந்‌ தேகாதி 
விடய போகங்களையும்‌ நிலையுடையன வாகக்கருதி 
மனத்தில்‌ விளைந்த மோகம்‌. அசான்பாற்‌ கேட்ட 
வாறு நிஷ்டை கூடுதலால்‌ அஞ்ஞானம்‌ நீங்கும்‌. 
ஞான குருவின்‌ உபதேச மொழிகளை யுத்தியுடன்‌ 
சிந்திப்பதாற்‌ சந்தேகம்‌ நீங்கும்‌. அங்ஙனம்‌ 
நீங்கிய விடத்துப்‌ புத்தி தெளிவடையும்‌. கெளி 
வடைகலாற்‌ சர்வ கற்பனைகளும்‌ இறந்து சதோதய 
மாக விளங்கும்‌ ஏகாந்த தரிசனம்‌ உதயமாகி 
விபரீதம்‌ நீங்கும்‌. 


ஆத்மார்த்த அந்தரங்கத்தை ஞானானுபூதிவாயி 
லாகவே அறிதல்‌ வேண்டும்‌. அடைதல்‌ வேண்டும்‌. 
நேர்‌ அநுபூதியை அடைவதற்குத்‌ தியானம்‌ மிகவும்‌ 
முக்கியம்‌. ரூபத்தை அறிவகுற்குக்‌ கண்‌ எங்ஙனம்‌ 
அவசியமோ ௮ துபோல நிரந்தரத்‌ தியானம்‌ 
ஞானானுபூதிக்கு மிகவும்‌ அவசியம்‌. சதா சலித்துக்‌ 
கொண்டிருக்குஞ்‌ சிந்தையை ஒருவழிப்படுத்‌ திக்‌ 
குறிப்பிட்ட இலட்சியத்தில்‌ மனதைப்‌ பய வைத்‌ 
தல்‌ வேண்டும்‌. இப்படியிடைவிடாப்‌ பழக்கத்தால்‌ 





... ௫௧4 





17 


ஓடுஞ்சந்தை ஓடாது அமைதியுறுகின்றது. அமைதி 
யுடைய மனதிற்கு மகத்தான சக்தியுண்டு. இங்‌ 
நனம்‌ அமைதியுற்று, ஏகாக்ரெம்‌ அடைந்தமனமே 
விசாரணைக்குத்‌ தகுந்தது. மனம்‌ ஏகாக்கிறம்‌ 
அடையாவிட்டால்‌ ஞான விசாரணை நஞ்சு போல்‌ 
தோன்றும்‌. ஆதலால்‌ ஏகாக்ரெ சிந்தை விசார 
ணைக்கு அத்தியாவ௫யமாம்‌. மேலும்‌ விசாரணையைப்‌ 
பற்றிப்‌ பின்வருங்கவி எடுத்துரைக்கிறது. 


நேரிசை வெண்பா 


தக்க விசாரத்தால்‌ உள்ளுணர்வு தான்றோன்றும்‌ 
மிக்க வநுபூதி மேலோங்குந்‌-- துக்கமய 
மோகமற்று மோன நிலை பெற்றுய்யத்‌ தண்மைதருந் 
தாகமுற்று நின்றவர்க்கே தான்‌. 


(தனிப்பாடல்‌) 
குறிப்பு:- 


தக்கவிசாரத்தால்‌_—தகுந்த ஆன்ம விசாரணையால்‌2 
உள்ளுணர்வு தான்‌ தோன்றும்‌ - உடம்புக்குள்ளே இருக்கும்‌ 
உணர்வு உடம்புக்கு வேறாகத்‌ தோன்றும்‌, மிக்கவநுபூதி 
மேலோங்கும்‌-அங்ஙனம்‌ தோன்‌ றிய உணர்வில்‌ மனம்‌ சதா 


இருக்குமாகில்‌ மேலான  ஞானானுபவம்‌ உண்டாகும்‌, 








18 


தட்‌! மோகமற்று-துக்கத்தை விளைவிக்கும்‌ ஆசைநீங்கி, 
SAI கரும்‌--வலிமையைத்தரும்‌. தாகமுற்று நின்ற 
வாக்கு ஆன்மதாகங்‌ கொண்டு பலவிடையூறுகள்‌ தேர்ந்‌ 
தாலும்‌ பொருட்படுத்தாது ஆன்மநாட்டத்தில்‌ தளராது 
நின்றவார்களுக்கு. 


உலகமென்பது யாது? உலகத்தை அறியும்‌ 
நான்‌ யார்‌? இறைவன்‌ என்பதற்குப்‌ பொருள்‌ 
யாது? மேலும்‌ ஒன்றினுக்கொன்றுள்ள சம்பந்தம்‌ 
யாதென ஞானிகளிடம்‌ சந்தேக விபரீதமற 
விசாரித்தல்‌ ஆன்ம விசாரணையெனப்படும்‌. ஞானி 
'தளிடம்‌ விசாரித்தலே உண்மையான ஆன்ம விசா 
ரணையாகும்‌. வேறு விசாரணை ஆன்ம விசாரணை 
யாகாது. ஞானமும்‌ உண்டாகாது. பந்தமும்‌ 

நீங்காது. 
சடப்பொருளை உணர்வது நாம்‌. சடப்‌ 
பொருள்‌ நம்மை உணராது. ஆதலால்‌ நமது சுய 
வடிவம்‌ உணர்வு. பொருட்களை எது உணருகின்ற 
தோ அது உணர்வெனப்படும்‌. உணர்வே அறிவு. 
உணர்வு வடிவாகிய நமது சுயரூப் தனை 


ஆதலால்‌ வச அணுக்களை 
நாம்‌ முதலில்‌ அறிதல்‌ வேண்டும்‌. இங்கனம்‌ தனது 














19 


உணர்வை அறிதலே தன்னை அறிதலாகும்‌. குன்னை 
அறிந்த பின்புதான்‌ தலைவனை அறியலாம்‌. நம்மை 
உணர்வு வடிவாக அறிதற்குத்‌ தடையாக விருப்‌ 
பது நமது சங்கற்பம்‌. சங்கற்பம்‌ என்பது நினைவு. 


மூன்று அவஸ்தைகள்‌ 

சாதாரணமாக நாம்‌ மூன்று அவஸ்கைகளில்‌ 
சீவிக்கிறோம்‌. அவஸ்கை என்றால்‌ நிலை, அதாவது 
உயிரின்‌ நிலை. மூன்று அவஸ்தைகளாவன (1) சாக்‌ 
இரம்‌ (விழிப்பு நிலை) (2) சொர்ப்பனம்‌ (கனவு) (38) 
சுழுத்தி (கனவு தோன்றாத தூக்கம்‌). இம்மூன்று 
அவஸ்தைகள்‌ தினமும்‌ மாறி மாறித்‌ தோன்று 
கின்றன. இம்மூன்று அவஸ்தைகளையும்‌ மாற்றங்‌ 
களையும்‌ அறிவது உணர்வே. நம்மால்‌ அறியப்‌ 
படும்‌ அவஸ்கைகள்‌ எதுவும்‌ நாமல்ல. அவஸ்தை 
கள்‌ நம்மை அறியா. நாம்‌ அறிதலால்‌ நாமே 
உணர்வு வடிவாகிய அறிவு. 


நினைவு நாமரப விவகாரங்களில்‌ ஈடுபடும்‌ 
பொழுது சாக்ரெமுஞ்‌ சொர்ப்பனமுந்‌ கோன்று 
கின்றன. சாக்ரெமென்பது சாதாரண விழிப்பு 








20 


நிலையாகும்‌. இவ்விழிப்பு நிலையில்‌ மனம்‌ உலக 
விவகாரங்களிற்‌ சென்றுமன்று சஞ்சரிக்கின்றது. 
இதனாற்‌ களைப்படைந்த மனம்‌ ஓய்வடைவதற்காகத்‌ 
தூக்கத்திற்குச்‌ செல்கின்றது. ஆனாற்‌ சம்பூரண 
ஓய்வடையாகதாற்‌ சொர்ப்பனம்‌ தோன்றுகின்றது. 
சொர்ப்பனத்தின்‌ மூலகாரணம்‌ யாது? விழிப்பு 
நிலையில்‌ விவகாரத்தாற்‌ களைப்படைந்த மனம்‌ 
தூக்கத்திற்‌ பூரண ஆறுதலடையா ததினால்‌ மறுப்‌ 
டியுஞ்‌ சாக்கிர வாசனையுடன்‌ உள்ளதையும்‌ இல்‌ 
லதையும்‌ எண்ணிறந்த சாயா ரூபத்தில்‌ தோற்று 
விக்கின்றது. இச்சாயாரூப நிலையையே சொர்ப்பன 
மெனவுங்‌ கனவெனவுங்‌ கூறுவர்‌. 


நினைவு நாமரூப்‌ விவகாரத்தை மறந்து பூரண 
மாசு ஒடுங்கியவிடம்‌ பாழாக சுமுத்தி நிலை. 
இந்நிலையில்‌ எவ்வித நா மரூபங்களும்‌ தோன்றா. 
இதைச்‌ வேப்பாழென்றுஞ்‌ சூனியமென்றுங்‌ கூறுவர்‌. 
கனவற்ற இத்தூக்க நிலையிலேயே நாம்‌ தின 

ம்‌ உலகப்பிரச்சினைகள்‌ யாவையும்‌ மறந்து ஓய்வு 
பெறுகிறோம்‌. ஆனால்‌ இது உண்மையான அறிவு 











21 


நிலையில்‌ நிகழும்‌ ஓய்வு அல்ல. ஏனெனில்‌ நம்‌ 
உணர்வு பாழ்மயமாக மயக்க நிலையில்‌ இருக்றெது. 
இந்த மயக்க நிலை அஞ்ஞானத்துடன்‌ கூடியது. 
இவ்விடத்தில்‌ உணர்வு: தன்னையும்‌ அறியாது, 
அன்னியத்தையும்‌ அறியாது. இது விரும்பத்தக்க 
நிலையல்ல. 

துரிய நிலை 


ஆன்மசா தனையில்‌ வெற்றியடைய வேண்டு 
மாகல்‌ நாம்‌ பாழைக்கடந்து, துரிய நிலையை 
அறிந்து, அவ்விடத்தில்‌ வாழப்பழகவேண்டும்‌. நினை 
வினாற்‌ சாக்ரெமுஞ்‌ சொர்ப்பனமும்‌ உண்டாகிற 
தென்றும்‌, நினைவின்‌ ஓய்வினாற்‌ பாழாகிய சுழுத்தி 
நிலை கோன்றுகிற தென்றும்‌ முன்பு கூறினோம்‌. 
சுமுத்தியைக்‌ கடந்த துரிய நிலையை அடை குற்குச்‌ 
சங்கற்ப நாசம்‌ உண்டாகவேண்டும்‌. 


சங்கற்பம்‌ எங்கேயிருந்து கோன்றுகிறகென்று 
அனுபவத்தில்‌ நாமறிந்தாற்றான்‌ ஆன்ம தரிசனம்‌ 
கைகூடிக்‌ துரிய நிலை விளங்கும்‌. துரியம்‌ என்பது 
நாலாவது நிலை. அதாவது சாக்கரஞ்‌ சொர்ப்‌ 
பண சுழுத்தி மூன்றும்‌ நழுவி விளங்கும்‌ உண்மை 
மேலும்‌ இந்த மூன்று நிலைகளுக்கும்‌ ஆதார 
பீடமாய்த்‌ இகழ்வதுவுந்‌ துரியமே. 








2.2 


எதனாலும்‌ பாதிக்கப்படாத, எப்பொழுதும்‌ 
எவ்வித மாறுதலும்‌ ஏற்படாத, இந்தச்சாட்சி 
க துரியத்‌ தின்‌ முன்‌ னிலையிலேதான்‌ மனக்‌ 
தின்‌  அசைவினாலுஞ்‌ சேட்டையினாலுஞ்‌ சாக்கிரம்‌ 
சொர்ப்பனம்‌ சுழுத்தியாகிய இம்மூன்றுந்‌ தோன்‌ 
றித்‌ தோன்றி மாறுகின்றன. இம்மாற்றத்தையும்‌ 
துரிய நிலையாகிய அறிவே அறிகிறது. 


சாக்கிரம்‌, சொர்ப்பனம்‌, சுழுத்தி, துரியம்‌ 
ஆய நிலைகளைப்‌ பற்றி பின்வரும்‌ நேரிசை வெண்பா 
தெளிவாகக்‌ கூறுகிறது. 


நனவில்‌ தசேந்திரிய நாட்டியங்கள்‌ பார்ப்போங்‌ 
கனவில்‌ மனக்கூத்துங்‌ காண்போம்‌--நினைவில்‌ 
சுழுத்தியிலே இல்லாத சூனியக்‌ கூத்தாடி 
விழுப்பொருளா நாமிருப்போ மே. 
_—சொருபசாரம்‌ 
குறிப்பு:- 
நனவில்‌ சாக்கிரத்தில்‌. நனவில்‌ தசேந்திரிய நாட்டியங்‌ 
கள்‌-—அனுதனமும்‌ சாக்ரெத்தில்‌ பத்து இந்திரியங்களுடைய 
நடனங்களை. (௫ம்‌-பத்து) தசேந்திரியம்‌- ஞானேந்திரியங்கள்‌ 
ஐந்தும்‌ கன்மேத்திரியங்கள்‌ ஐந்தும்‌. நினைவில்‌--நினைவு இல்‌ 
லாத. நினைவில்‌ சுழுத்தியிலே--நினைவு சற்றும்‌ தோன்றாத 





23 
சுழுத்தி நிலையிலே. இல்லாத கசூனீயம்‌-தோற்றங்கள்‌ இல்‌ 
லாத பாழ்‌. விழுப்பொருளா நாமிருப்போம்‌--மேலான 
பொருளாக, அதாவது சாட்சியாக நாம்‌ இருப்போம்‌. 


அறிவாகிய சுயஞ்சோதி தோன்றிய விடத்து 
மனத்தின்‌ சேட்டைகள்‌ நீங்கு மெனக்‌ குணங்குடி 
வள்ளல்‌ பின்வருங்‌ கவியால்‌ வலியுறுத்துகிறுர்கள்‌. 


உள்ளுயிரி னுள்ளே யுறைந்தபரஞ்‌ சோதிவரிற்‌ 


கள்ளமனந்‌ துள்ளாதென்‌ கண்ணே றகுமானே. 


ஆன்மாவை அறிதற்கு 
அந்தரங்க வழி யாது? 


ஞான சற்குருவை அடைந்து அவரின்‌ திருக்‌ 
கருணையால்‌ ஆன்மாவை அறிதலே உத்தமமான 
வழி. சீடனின்‌ பரிபக்குவத்துக்கேற்ப அவனுக்கு 
டட பலிக்க செய்து, ஈற்றில்‌ எல்லாமாய்‌ அல்லது 
மாய்‌ இருந்த தனில்‌ இருந்தபடி இருந்து ஞானசற்‌ 
ஒருநாதன காட்டச்‌, சடன்‌ அவ்வண்ணம்‌ இருந்து 
மோன நிலையை உணர்கிறான்‌. ஞான சற்குருவின்‌ 








24 
புல்‌ ப அமல இப்பேறு உண்டாகிறது. 
இங்ஙனம்‌ அறிதலே உத்தமம்‌, மோனநிலைதான்‌ 
ஞானத்தின்‌ முடிவு. 
மோன நிலையிலிருந்தாற்‌ பிறப்பு, இறப்பு, நீங்கு 
மென்று ஒளவைப்‌ பிராட்டி கூறுகிறார்கள்‌. 
மறவா நினையா மவுனத்‌ திருக்கில்‌ 
பிறவா ரிறவார்‌ பினை 
(ஒளவை குறள்‌) 
மேலும்‌ அருள்‌ வள்ளல்‌ தாயுமான சுவாமிகள்‌ 
பின்வருங்கவியால்‌ மோன நிலையின்‌ தன்மையை 
இனிதாக எடுத்து விளக்குகிறார்கள்‌. 
மோன குருவளித்த மோனமே யானந்தம்‌ 
ஞான வருளுமது நானுமது--வானாதி 
ன்ற நிலையுமது நெஞ்சப்‌ பிறப்புமது 
ஏன்றறிந்தேன்‌ ஆனந்த மே. 


1 ._மவுனதேசிகன்‌ உபதேசித்த மவுன நிலையே 
இத்‌ மயமாகியும்‌, ஞான வடிவாகிய திருவருளாகியும்‌, 
2 

















நானாகிய ஆன்மாவாகியும்‌, ஆகாய முத 
குங்குதற்கு ஆதாரமாகியும்‌, சங்கற்பம்‌ உதய(லய) மாவகுற்கு 
இடமாகியும்‌ விளங்குகின்றதாக அநுபூதியில்‌ உணர்ந்‌2தன்‌. 
இங்கனம்‌ உணர்ந்த பின்பு எல்லாம்‌ ஆனந்தமே. 


குறிப்பு:--எல்லாமாய்‌ அல்லதுமாயிருக்கும்‌ நிலையை 


உணர்த்தியது என்க. 


ஞான சற்குருவை அடை.யாகவர்களுக்கு ஒரு 
சிறந்த வழியை இங்கே யெடுத்துக்‌ கூறுவாம்‌. 
நினைவு எங்கே கோன்றுகிறகென்று அமைதியாக 
நினைவையே நோக்கும்போது ஆரம்ப காலத்தில்‌ 
எண்ணிறந்த கதகோற்றங்களையும்‌ நினைவுகளையும்‌ 
அந்த நினைவே சிருஷ்டி செய்து உள்நோக்கைத்‌ 
தடுக்கிறது. முன்பு புறவுலகிற்‌ சஞ்சரித்துச்‌ சலித்‌ 
துதுபோல்‌ பின்பும்‌ அந்த நினைவே அகவுலகிற்‌ சுத்த 
அசுத்த வாசனைகளுடன்‌ கூடி அளவற்ற எண்ணங்‌ 
களை மாறிமாறி உருவாக்கிக்கொண்டேயிருக்கும்‌. 
இங்ஙனமான நிகழ்ச்சியினாற் கலங்கித்‌ களர்ச்சி 
படையாது சாதகன்‌ மேலும்‌ மேலும்‌ அது உரு 
வாக்கிக்கொண்டிருக்கும்‌ எண்ணங்களையுந்‌ தோற்‌ 
ம்ங்களையுஞ்‌ சாந்தமாக நோக்க வேண்டும்‌. இடை 
விடாப்பழக்கத்தினலும்‌, ஏகாக்கர சத்தத்தை 








26 


அடைய வேண்டுமென்னுந்‌ தீவிர உறுதிப்பாட்டி 
னாலும்‌, நாளுக்குநாள்‌ சன்னஞ்‌ சன்னமாகக்‌ கற்பித 
உருவங்களெல்லாஞ்‌ சிதைந்து ஏகாக்கர சிந்தை 
ஏற்படுகிறது. மேலும்‌ இச்சிந்தையையும்‌ விடாது 
சாந்தமாய்‌ நோக்கிப்‌ பழகி வரும்போது நினைவு 
உணர்விலிருந்து தோன்றுகிறகென்பகை அனுப 
வத்திற்‌ சாதகன்‌ அறிகிறான்‌. இவ்வண்ணம்‌ பழகி 
வருவதினாற்‌ காலக்கிரமத்தில்‌ உணர்வில்‌ நினைவு 
சென்று ஒடுங்குகிறது. அங்ஙனம்‌ ஓடுங்கியவிடத்து 
உணர்வுநாட்டம்‌ உதயமாகிறது. 


உணர்விலிருந்து உண்டான நினைவு பகிர்முக 
மாகி நாமரூபத்தைப்‌ பற்றிப்பிடிக்கும்போது அந்த 
நினைவை மனோவிருத்தி யென்றும்‌ மனமென்றும்‌ 
பொதுவாகச்‌ சொல்லுகிறோம்‌. உணர்விலிருந்து 
உண்டான அதேநினைவு டகிர்முகமாகாது அவ்வுணா 
வையே நோக்கித்‌ தரித்திடில்‌ அந்தர்‌ முகநாட்ட 
மென்று கூறுகிறோம்‌. அந்தர்‌ முகநாட்டத்கை உள்‌ 
விழிப்‌ பார்வை யென்றுங்‌ கூறுவர்‌. இங்கனம்‌ 
உணர்வைநாடும்‌ நாட்டமே ஆன்மநாட்டம்‌. ஆன்ம 
ஈட்டம்‌ ஸ்திரமானால்‌ ஆன்மப்‌ பிரகாசம்‌ உதய 
மாகிறது. இதுவே ஆன்மதரிசனம்‌. ஆன்மாவை 


27 

அறிதலே தன்னையறிதலென்றும்‌ அன்ம தரிசன 
மென்றுங்‌ கூறுவர்‌. இவ்வான்ம தரிசனக்திலிருக்‌ 
கும்‌ நேரத்தை நாளுக்குநாள்‌ அதிகப்படுத்துவ தி 
ச னால்‌ ஆன்மப்பிரகாசம்‌ மேலோங்கச்‌ சாக்கிரஞ்‌ 
14 சொர்ப்பனஞ்‌ சுமுத்தியிவை மூன்றும்‌ நமுவித்துரிய 

நிலையனுபவம்‌ வாய்க்கிறது. இத்துரிய வாழ்வே 

மெய்ஞ்ஞான வாழ்வு: ஆதமாாதத வாழ்வும்‌ 
ப்‌ இதுவே. 

அவதாரிகை 


சனகமகாராசன்‌ சுகப்பிரஹ்ம இருஷிக்குச்‌ சந்தேகம்‌ 
நீங்கும்‌ பொருட்டு அருளிய உபதேசத்தின்‌ ஒருபகுதி, 


அவ்வறிவு சங்கற்பத்‌ தாற்கட்டுண்ணும்‌ 
அதுவிடில்வீ டுறுமந்த அறிவு தன்னைச்‌ 

செவ்விதினி யறிந்தனையாற்‌ போகத்‌ திச்சை 

ஆ செகக்காட்சி அனைத்தினையுந்‌ தீர்த்தியானாய்‌ 

எவ்வமற நிறைமனத்தா லடையற்பால 

யாவுமடைந்‌ தாய்காட்டுக்‌ கெட்டாதொன்றிற்‌ 

கவவையற வடைகின்றாய்‌ முத்தனானாய்‌ 

கருத்திலுறு மயக்கமெனுங்‌ கவலைதீர்வாய்‌, 


எட. a பதக்‌ டிரா. ததத 


28 


“ரை: -அநீகஞானமானது தனது சங்கற்பத்தினாற்‌ பந்‌ 
தப்படும்‌, அச்சங்கற்பம்‌ நீங்கனாற்‌ பந்தநிவிர்த்தியாம்‌. அப்‌ 
படிப்பட்ட ஆத்மஞானத்கை செவ்வையாக நீ இப்போது 
அறிந்தாயாதலால்‌ போகங்களிடத்‌ தாசையையும்‌, திரிசய 
திருஷ்டியாவையும்‌ விட்டு நீங்கினாய்‌, துன்பம்‌ நீங்க பூரணமன 
தினால்‌ பெறத்தக்க சர்வத்தையும்‌ பிரஹ்மமயமாகப்‌ பெற்‌ 
றாய்‌, காண்பதற்கு அகோசரமாகிய பரவஸ்துவினிடத்தில்‌ 
பிரயாசம்‌ நீங்கி இரண்டறக்‌ கலக்கின்றாய்‌, சீவன்முத்த 
னானாய்‌, மனதிலுண்டான மாயாமயக்க மென்கின்ற கவலை 


யொன்‌ றினையும்‌ விடுவாய்‌. 


எவ்வம்‌-துன்பம்‌; கவ்வையற - பிரயாசம்‌ நீங்கி 


திருசியம்‌--அ றியப்படும்‌ பொருள்‌. இருஷ்டி - நோக்கு 


குறிப்பு:--யாதொன்று தனது சங்கற்பத்தால்‌ மறை 
பட்டது போலவும்‌ அதன்‌ விடுதியில்‌ வெளிப்பட்ட துபோல 
வும்‌ விளங்குகின்றதோ, அச்சை தன்னியமே சர்வமாய்‌ விளங்‌ 
குகின்றதென்று அறிந்தாற்‌ சந்தேகம்‌ நீங்கும்‌ என்பதாம்‌. 


அந்தரங்க வழி என்ற ஞான நெறியால்‌ உண்‌ 
டாகும்‌ ஆன்ம நிட்டையைப்‌ பற்றி விபரமாகத்‌ 
தாயுமானசுவாமிகள்‌ பின்வருங்‌ கவியால்‌ விளக்கு 


இருர்கள்‌. 








ள்‌, 
“நினவொன்றும்‌ நினையாமல்‌ நிற்கின்‌ 
அகமென்பார்‌ நிற்குமிடமே யருளாம்நிட்டை”? 


(தாயுமான சுவாமிகள்‌ பாடல்‌) 


அகம்‌ என்பது நானென்னும்‌ உணர்வு. இந்த 
வுணர்வே ஆன்மா. இதையே அறிவென்பர்‌. ஆன்‌ 
மாவுக்கு அறிதலாகியதன்மை யிருத்தலால்‌ அகுற்கு 
அறிவென்னும்‌ பெயருண்டாயிற்று. இவ்வான்ம 
வுணர்விற்‌ சிந்தையற நிற்றலே அருள்நிட்டை 
யென்பார்‌. இவ்வான்ம நிட்டையால்‌ அருள்‌ உதய 
மாகி மேலோங்குகிறது. 


அருள்‌ என்பது அன்மாவின்‌ சுயப்பிரகாசம்‌ 
காலக்கிரமத்தில்‌ இவ்வான்மப்‌ பிரகாசம்‌ உள்ளும்‌ 
புறம்பும்‌ நிறைந்து அகண்ட வடிவாகக்‌ காட்டி 
யளிக்கிறது. உள்ளும்‌ புறம்பும்‌ ஏகவெளி ஒளியாய்‌ 
நிற்கும்‌ நிலையைச்‌ சிற்பர நிலை யென்றும்‌, ஓ 
வெளியென்றுங்‌ கூறுவர்‌. சின்மயம்‌ என்ப 
மயம்‌. கடல்‌ நீர்மயம்‌; அபரணம்‌ பொன்மயம்‌; 
குடம்‌ மண்மயம்‌. இவைபோல ஞான சாதகனுக்குச்‌ 


சட்மானவுலகம்‌ அறிவுநாட்டத்திற்‌ இம யமா 
விளங்குகின்றது. 


ன்மய 
அ ஞான 











30 


சின்மயநிலை மேலோங்கி ஆனந்த நிலையாறெது. 
உலகமனத்தும்‌ நாளடைவில்‌ ஆனந்தமயமாகத்‌ 
தோன்றும்‌. அதன்பின்பு ஆனந்தாதீத நிலையும்‌ 
வாய்க்கும்‌. இதுவே தீர்ந்த நிலை. இத்தீர்ந்த நிலை 
யுடையோரே மகாஞானிகள்‌. 
ஆனந்த நிலையை அடைதற்கு வேண்டிய அந்‌ 
தரங்க வழி வகைகளைக்‌ கைவல்லிய நவநீதம்‌ 
என்னும்‌ ஞான நூல்‌ பின்வருமாறு கூறுகிறது. 


அசத்தி லெம்மட்டுண்‌ டம்மட்டும்‌ 
பராமுக மாகினா யம்மட்டும்‌ 
நிசத்தி லுள்விழிப்‌ பார்வையாய்‌ 
இப்படி நிரந்தரப்‌ பழக்கத்தால்‌ 
வசத்தி லுன்மன நின்றுசின்‌ 
மாத்திர வடிவமா கிடின்மைந்தா 
கசத்த தேகத்தி லிருக்கினும்‌ - 
ஆனந்தக்‌ கடல்வடி வாவாயே. 
ப்பு:- 
குறி பராமுகம்‌ — பகிர்முகம்‌ (உணர்வை நாடாது அன்னி 
யத்தை நாடல்‌). நிசம்‌ -- சைதன்னியம்‌ (அறுவென்னும்‌ 
உண்மை). உள்விழிப்பார்வை-அந்துர்‌ முகநாட்டம்‌, அத ரவது 
னது எதார்த்த வடிவை விடாது காண்டல்‌. சின்மா த்‌ திர 
விர்‌ இல்‌ . மனம்‌ சொப்பிரகாசமாக விளங்கல்‌. 








31 
பகிர்‌ முகநாட்டத்தை விட்டு, அந்தர்முக நாட்டத்தில்‌ 
பழகினால்‌ மனம்‌ சொப்பிரகாசமாகி ஆனந்த நிலைவாய்க்கு 
மென்பது தாற்பரியம்‌. 


மேற்கூறியவற்றைச்‌ சுருக்கிக்கூறுமிடத்துச்சா த 
கன்‌ முதலில்‌ உள்ளுணர்வை ஆழ்ந்த அமைதியான 
தியானத்தினால்‌ அறிந்து அதில்‌ வாழப்பமழகவேண்‌ 
டும்‌. இங்ஙனம்‌ வாழப்பழகுகலினால்‌ மனோ நாசம்‌ 
சுலபத்திலேற்படுறெது. அதன்பின்பு உள்ளும்‌ புறம்‌ 
பும்‌ அகண்ட வெளியே தானாகப்‌ பழகவேண்டும்‌. 
இங்ஙனம்‌ பழகுதலே சகச நிட்டை யெனப்படும்‌. 
இப்பழக்கதீதனால்‌ துக்க நிவிர்த்தியும்‌ பரமானந்‌ 
தப்பேறும்‌ வாய்க்கும்‌. இவ்விதம்‌ வாழ்தலே வன்‌ 
முத்தன்‌ வாழ்வு. இதுவே பரிபூரண திசை. இதுவே 
மானிட வாழ்க்கையின்‌ தெய்வீகக்‌ குறிக்கோளும்‌ 
ஆன்ம விடுதலையுமாகும்‌. ப 


சீவன்‌ முத்தனின்‌ மகத்துவத்தை எவராலு 
மெடுத்தியம்ப முடியாதென்று வேகம்‌ முரசறை 
கிறது. இதற்கிணங்கப்‌ பட்டணத்தடிகளும்‌ நர 
வருமாறு கூறுகிறார்கள்‌. 








வ 


மறந்தா னறக்கற்‌ றறிவோ 
டிருந்திரு வாதனையற்‌ 
இறந்தான்‌ பெருமையை யென்சொல்லு 
வேன்கச்சி யேகம்பனே. 
(பட்டணத்துப்பிள்ளையார்‌ பாடல்‌) 
குறிப்பு:- 
மறம்‌—தீயகருமங்கள்‌ (அதர்மம்‌), இருவாதனை-- 
அசுத்தம்‌ சுத்தம்‌ ஆகிய இருவித வாசனைகள்‌. இறந்தான்‌ 
யெருமையை-— மனம்‌ இறந்தான்‌ மகத்துவத்தை. 


சற்குரு உபதேசம்‌ மறவாமை 


மானிட தேகத்தை எடுப்பது அரிதில்‌ அரிது. 
மேலும்‌ நற்கல்வி கேள்விகளில்‌ முயன்று சீரிய 
ஒழுக்கத்துடன்‌ ஞான சற்குருவை அடைத்து 
ஞானோபதேசம்‌ பெறுதல்‌ பெறுதற்கரிய பாக்கியம்‌. 
இவையெல்லாம்‌ கைகூடினும்‌, விவகாரத்தால்‌ 
துன்பத்துக்கு மேல்‌ துன்பம்‌ வந்த பொழுதும்‌ 
அஞ்சாது; சற்குருவின்‌ உபதேசத்தை மறவா; 
சாதனையில்‌ ஈடுபட்டு முன்னேறுவது செயற்கரிய 
செய்கையென்றே கூறவேண்டும்‌. சற்றுத்‌ துன்பம்‌ 














a 


TTL TTL TT பாடி பட பப டிவி எட பப்பி TT LEAL பபப எட LLANELLI LAL LA LLL ப 


த ம்ப ப்‌ a ய்ய ய்ய ALL ரப, 





பிரஹ்மஸ்ரீ செய்கு நெய்னா முஹம்மது 
தாளையான்‌ ஆண்டவர்களின்‌ 
சமாதி பீடம்‌. 
(ரத்மலானை விமான நிலையத்திற்கு அருகாமையில்‌) 
கந்தவளை, (இலங்கை.) 


N,N TLL NLT 


tart oa பயர்‌ பபப புரபி பயர்‌ டர பி டி பட! "படபட பட DP "படிப்‌ ப பபரி பயம 


ர்‌ 


ரிபு n 1 ப 
ய! பயிரிடப்‌ । 11 
ட TTT TTT Ve ப HN 1! பபா! 
1! பய 


ட்ப, 


ட பப இர 




















33 


வந்தவுடன்‌ மதிகலங்கி உபதேசத்தை மறந்து வீன 
ருடன்‌ கூடி வீண்காலம்‌ போக்குவது எல்லா மய 
கத்திலும்‌ பெரிய மயக்கம்‌. ஆன்மவிடுதலைக்குர்‌ 
பெருந்தடையாக இருப்பது இந்த மதிமயக்கே 
இதைப்‌ பின்வருங்‌ கவி OE விளக்குகிறது. | 


சிறந்த வருட்குருவின்‌ தீர்ந்த மொழியை 

மறந்த மதியே மயக்கம்‌ — மறவாமல்‌ 

எங்குமுறு பூரணத்தி லேகமாய்‌ வாழ்தலே 

பங்கமறு மெய்ஞ்ஞானப்‌ பண்பு. 

(தனிப்‌ பாடல்‌) 

என்றும்‌ எவ்விடத்தும்‌ இன்புற்றிருக்கும்‌ 
முறையைப்‌ பின்வரும்‌ பாடல்‌ இனிதாக எடுத்துக்‌ 
கூறுகிறது. நாமும்‌ அவ்வண்ணம்‌ இருந்து பெறு 
குற்கரிய பேறைப்‌ பெறுவோமாக! 


எங்கு மிருப்ப திறையருள்‌ பூரணம்‌ 
அங்கு தங்கிட வானது மங்களம்‌ 
பொங்கி விளைந்தது பூரண மங்களம்‌ 
எங்குந்‌ தங்குக வெய்துமங்‌ களமே. 
ஆத்மார்த்த அந்தரங்கவறி 
முற்றிற்று 

















பி" TTT TTT siti LTT LT 1] 


Published by :— Perfect Peace Lodge, Veyangoda — Ceylon. 
Printed at: The Thalayan Printing Works. டு 
178, Dam Street, Colombo-12. 


TTL ப ப ப பாபா பாப 





gill 
பாப்பாப்‌ ப பபப ப! ப ரீ ரீ LLIN LT TTT TT 


Published by := Perfect 12246 Lodge, Veyangoda — Ceylon. 
Printed at: The ThalaAyan Printing Works. 
178, Dam Street, Colombo-12. 


பிய! 11 மடி ts sD) 


2 


ட ணி 


